﻿89. அவர்களிடம் உள்ள (தவ்ராத் வேதத்)தை உண்மையாக்கக்கூடிய ஒரு வேதம் (குர்ஆன்) அல்லாஹ் விடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது (அதை மறுத்த) அவர்கள், இதற்கு முன்னர் இறைமறுப்பாளர்களுக்கு எதிராக (இதன் மூலமே) வெற்றியை வேண்டிக்கொண்டிருந்தனர். அப்படியிருக்க, (ஏற்கெனவே) அவர்கள் அறிந்துவைத்திருந்த (உண்மையான)து வந்தபோது அதை மறுத்துவிட்டனர். இத்தகைய இறைமறுப்பாளர்கள்மீது அல்லாஹ் வின் சாபம் நிலவும்.
-----------------------------------------------------
(இறுதித் தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்களின் வருகையை முன்பே அறிந்துவைத்திருந்த யூதர்கள், அவர்களின் வாயிலாகத் தாங்கள் எதிரிகளை வெல்வோம் என்று சொல்லிக்கொண்டுமிருந்தனர். ஆனால், அவர்கள் எதிர்பார்த்தபடி யூத இனத்தில் இறுதித் தூதர் தோன்றாமல், அரபு இனத்தில் தோன்றியதால் அவர்களை ஏற்க மறுத்துவிட்டனர்.)
முஹம்மத் (ஸல்) அவர்களுக்கு அருளப்பெற்ற குர்ஆன் எனும் வேதம் அந்த யூதர்களிடம் வந்தபோது அவர்கள் அதை மறுத்தனர்; ஆனால், குர்ஆனோ அவர்களிடமிருந்த தவ்ராத் வேதத்தை உண்மையாக்குகிறது என இவ்வசனம் கூறுகிறது.
அடுத்து "இதற்கு முன்னர் இறைமறுப்பாளர்களுக்கு எதிராக (இதன் மூலமே) வெற்றியை வேண்டிக்கொண்டிருந்தனர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது இறைத்தூதர் முஹம்மத் (ஸல்) அவர்கள் இந்தக் குர்ஆனைக் கொண்டுவருவதற்கு முன்பு, அந்த யூதர்கள் தங்களுடைய எதிரிகளான இறைமறுப்பாளர்களிடம் சண்டையிடும்போதெல்லாம் அவர்களுக்கெதிராக அந்தத் தூதரின் வருகையை முன்வைத்து உதவி கோரிவந்தனர்.
"இறுதிக் காலத்தில் ஒரு நபி அனுப்பப்படுவார். அவருடன் இணைந்து நாங்கள் உங்களை "ஆத்" மற்றும் "இரம்" கூட்டத்தார் கொல்லப்பட்டதைப் போன்று கொல்வோம்" எனக் கூறுவார்கள். ஆனால், அல்லாஹ்  தன்னுடைய தூதரை (அரபுகளான) குறைஷியர் குலத்திலிருந்து நியமித்தபோது, அவர்களை அந்த யூதர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர்.

எதிர்பார்த்த நபி வந்தபோது...  
------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "வெற்றியை வேண்டிக்கொண்டிருந்தனர்" என்றால், "உதவி கோரிவந்தனர்" என்று பொருளாகும். அதாவது நாங்கள் இணைவைப்பாளர்களுக்கு எதிராக முஹம்மத் (ஸல்) அவர்களுக்கு உதவி புரிவோம் என்று கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால், அவ்வாறு அவர்கள் நடந்துகொள்ளவில்லை. மாறாக, அவர்களைப் பொய்யர் என்றனர். இதை ளஹ் ஹாக் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
மற்றோர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியிருப்பதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் இறைத்தூதராக நியமிக்கப் பெறுவதற்கு முன்பு "அவ்ஸ்" மற்றும் "கஸ்ரஜ்" கூட்டத்தாருக்கெதிராக யூதர்கள் நபியவர்களின் வருகையை முன்வைத்தே உதவி கோரிக்கொண்டிருந்தனர்.
ஆனால், அல்லாஹ்  அரபுகளிலிருந்து நபியைத் தேர்ந்தெடுத்து அனுப்பியபோது அவர்களை நிராகரித்தனர். அவர்களைக் குறித்துத் தாம் கூறிவந்ததையும் அவர்கள் மறுத்துவிட்டனர்.
அப்போது முஆத் பின் ஜபல் (ரலி) அவர்கள், "யூதர்களே! அல்லாஹ் வை அஞ்சுங்கள்; இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இணைவைப்போராக இருந்தபோது எங்களுக்கெதிராக முஹம்மத் (ஸல்) அவர்களைக் கொண்டுதானே நீங்கள் உதவி தேடிக்கொண்டிருந்தீர்கள்! அவர்கள் பிற்காலத்தில் அனுப்பப்படுவார்கள் என்று அறிவித்த நீங்கள், அவர்களின் குணநலன்களை வர்ணித்தீர்கள்" என்று கூறினார்கள்.
அதற்கு, பனூ நளீர் குலத்தாரின் சகோதரர் சல்லாம் பின் முஷ்கிம், "நாங்கள் அறிந்துள்ள எதையும் அவர் எங்களிடம் கொண்டுவரவில்லை. உங்களிடம் நாங்கள் கூறிவந்தது இவரைப் பற்றி அல்ல" என்று கூறினார். அப்போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ்  அருளினான். இதை முஹம்மத் பின் இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
மற்றோர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "இணைவைக்கும் அரபுகளுக்கு எதிராக முஹம்மத் (ஸல்) அவர்களின் வருகையை முன்வைத்தே அவர்கள் உதவி கோரிவந்தனர்" என்று விளக்கமளித்தார்கள்.
வேதக்காரர்கள் (யூதர்கள், கிறித்தவர்கள்) அனைவருமே அவ்வாறு உதவி கோரிக்கொண்டிருந்தார்கள் என்பதே இவர்களின் கருத்தாகும். முஹம்மத் (ஸல்) அவர்கள் நபியாக அனுப்பப்பெற்றபோது, அவர்கள் தங்கள் இனத்தைச் சார்ந்தவரல்லர் என்பதைக் கண்டதும், அவர்களை நிராகரித்ததோடு அவர்கள்மீது பொறாமையும் கொண்டார்கள்.
"ஆகவே, இறைமறுப்பாளர்கள்மீது அல்லாஹ் வின் சாபம் நிலவும்" என்று அல்லாஹ்  இங்கு கூறியுள்ளான். இது யூதர்களைக் குறிக்கிறது என முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்.
